சுக்ல யஜுர் வேதத்தில் 


வாஜஸநேய சம்ஹிதையில் உள்ள 


ஈபாவாஸ்யோபநிஷத்தும் 


சங்கர பூஜ்ய பகவத் பாதாசாரிய ஸ்வாமிகள் 

இயற்றிய பாஷ்யமும் . 


வை 


திருப் பூவண மடாதிபதி 


ஸ்ரீனா -ஸ்ரீ 


காசிகாநந்த ஞாநாசார்ய ஸ்வாமிகளால் 

மொழி பெயர்க்கப்பட்டு 
காளையார் கோவில் மடாதிபதி 

ஸ்ரீ.ஸ்ரீ 


அருணாசல சுவாமிக ளவர்கள் 


கேட்டுக் கொண்டபடி 
கோவிலூர் மடாதிபதி 


ஸ்ரீ.ஸ்ரீ 


றோதேவ ஞாந தேசிக ஸ்வாமிக ளவர்கள் 

பொருளுதவி பெற்றன . 


சென்னை 
ஹிந்தி பிரசார பிரசில் அச்சியற்றப் பெற்றன 


1929 


சிவமயம் 


ஓம் தத் சத் பரப்ரஹ்மணே நம : 


பாயிரம் . 


அருண்மிகும் வீர சேகர விறைவ 

னருளினா லெசுருவே தத்தின் 
பொருளினை விளக்கும் ஞாநகாண் டம தாய்ப் 

பொருந்துமீ சாவாசி யத்தைத் 
தெருளுறு சங்கர விறைசொல்பா டியந் தான் 

சேரவே செந்தமிழ் மொழியில் 
இருளினைப் போக்கு மன்பர்கள் விரும்ப 

விசைத்தனன் காசிகா நந்தன் . 


காசிகாநந்த ஞாநாசார்ய ஸ்வாமிகள் 

இயற்றிய 
மஹாத்ம சரிதாமிருதத்தில் உள்ள 

ஸ்துதிகள் . 


கருவலி களையு மிபமுகன் றன்னைக் கதிர்வடி வேலனை 
யடுத்தோ , ரிருமல வாங் யீசுரன் றன்னை யிணையில்கா மாட்சியைச் 
சிறந்த , திருவுரு துங்க பத்திரை புரக்குஞ் சிருங்கைவாழ் செகத்குரு 
வென்னும் , பரனுரு 

சங்கர பகவற் பாதவா சிரியனைப் 
பணிவாம் . 

1 


வான 


நாவலர் பரவுஞ் சமிநிழ லமரு நாயக னளிநநன் மலரை , 
மாவெழி லாறு முகன்றனைக் கொற்ற வாளிறைதிருநெலை யமையை , 
யர் வநல் லன்பு மிகுந்து வந் தடைந்தோர்க் கருளொடு ஞாநம தளித் 
துக் , கோவிலூ ரினில்வாழ் முத்திரா மேச குருபரன் றனைத்திநம் 
பணிவாம் . 

2 . 


கருக்கெடுக் கின்ற வலம்புரி யிபத்தைக் களங்கமி லாறுமா முகனைப் 
பருக்கிளர் வடிவாய்ப் பகருதற் குரிய பாரிஜா தவக வீச் சுரனை 
யருக்கிள ரமிர்த வல்லியம் பிகையை யருளறம் மோட்சமீ தருளும் 
திருக்களர் வீர சேகர ஞாந தேசிகன் றனைத்திநம் பணிவாம் . 3 

கற்றவர் பரவப் பொழிதரு கருணைக் கயமுகக் கடவுளை யசுரப் , 
புற்றினைத் தகர்த்த கும்ரனைப் பகைவர் புரங்கொன்மாணிக்கத்யா 
கனையெம் , பற்றறுத் தருளும் வடிவுடை யம்மை பதத்தினைத் தவத் 
தவர் பரவு , மொற்றியூர் வாழும் பட்டணத் திறையை யுவப்புட 
னிறைஞ்சி வாழ்த் திடுவாம் . 


2 


சொல்லமு தருளு ஞாநமுக் குறுணித் தோன் றலை யான் றவர் 
வழுத்து , மெல்லையில் கருணைக் குகன் றனைச் சகமீ யெழிற்சிவ 
காமியம் மையினை , நல்லவர் புகழு நடநநா யகனை நான்மறைப் 
பொருளெலாம் விரித்துத் , தில்லையி லமர்பொன் னம்பல ஞாக 
தேசிகன் றனைத்திநம் பணிவாம் . 

5 
நாடரும் பொருளை நமக்கருள் சித்தி நாயக னளிநான் மலரைத் , 
தாடரும் பரற்கும் பரங்கிரி யிறையைச் தாணுவாஞ் சுந்தரேச் 
சுரனை , நீடிய வினைக ளியாவையும் பொடிசெய் நீள்கயற் கண்ணி 
யம் மையினைத் , தேடமர் கூடற் குட்டைய ஞாந தேசிகன் றனைத்தி 
நம் பணிவாம் . 

6 
அருத்தநன் கடைய வளிக்குநங் கருணை யாழத்துப் பிள்ளை 
யைச் சிகரிக் , கொருத்தனென் றுணர்த்துங் குமரசற் குருவை 
யொருவிலா விருத்தநா யகனைத் , திருத்தநன் ஞாநங் கொடுக்குகங் 
குருவாச் செப்பிடும் விருத்தநா யகியை , விருத்தநல் லசலக் குமாரதே 
வன் றன் விரைமல ரடியிணை தொழுவாம் . 

7 
இந்துசேர் சடிலக் கயமுகன் றன்னை யிமையவர்க் கிறைவனாங் 
குகனைச் , சுந்தரேச் சுரனை யுலகினை யீன்ற தோகைமீ நாட்சியை 
முகில் சூழ் , கொந்தலர் பொழிலார் ஞமிறின வொலிகள் குமுகுமூ 
கெனுமரி மளம்வாழ் , சுந்தர ஞாந தேசிகன் பதத்தைத் தொழுபவர் 
கழல்பணிந் திவொம் . 

8 
மலர்மகண் மருக னென்னுமாற் றுரைத்த மாமுகன் றிருவடி மலரை 
இலைநெடு வேலன் பாததா மரையை யினியத்யா கேச்சுரனிணையைக் 
கலையுறுங் கமல நாயகி கழலைக் கருதுமா ரூரினி லிலகுக் 
திலகமாந் தெட்சி ணாஸ்யஞா நேச தேசிகன் றனைத்திநம் பணிவாம் . 

உருப்பெருந் துறையென் றும்பரும் போற்று முமைமுதற் 
சுதன்றிருப் பதத்தைத் , திருப்பொருந் தரன் றன் குருபரன் . பத்த் 
தைத் திவ்யயோ, காம்பிகை பதத்தைக் , கருப்பொருந் தலற மணி 
மொழி பணியுங் கருதரு மாந்மநா யகனைத் , திருப்பெருந் துறையி 
லமர்மகா தேவ தேசிகன் றனைத்திநம் பணிவாம் . 

10 


3 


வானவர் புகழு மறங்களை யுகக்கும் வள்ளன்மா முகன் றனைக் 
குகனைக் , கோனரர் போற்றுஞ் சோமநா தனையெங் குமுதவா நந்த 
வல் லியினைத் , தீநரர் பவத்தி லழுந்திடா வண்ணந் திருவருண் ஞாந 
நன் கருளும் , வாநர மதுரை நாரண குருவை மநநினைந் திறைஞ்சி 
வாழ்த் திடுவாம் . 

11 
ஆக்கையி லபிமா நந்தனை யகற்று மைங்கர விறைவனற் பதத்தை , 
வாக்கை நன்கருளு மறுமுக விறையை வள்ளல்வீரேசனற் பதத்தை , 
யூக்கமுண் மநத்தோர் மோக்கநன் கருளு முமையமை பாததா 
மரையைச் , சாக்கைவீ ரப்ப ஞாநதே சிகனற் சரண்டனைத் திரும் 
பணிந் திடுவாம் . 

12 
மாவுடை யுருவு நரருடை யுருவு மன்னிடு மிபமுக விறையைத் 
தேவுடைத் தேவ ரரதந மாகச் செப்பிடு மறுமுக விறையை 
யாவுடை வயிரத் தூணரை யெந்த மழகிய நாயகி பதத்தைக் 
காவுடை மழுவா டியிலமர் சுயம்ப்ர காசதே சிகனைவாழ்த் துதுமே . 

கருவளர் . துயர மொழித்தருள் புரியுங் கயமுகன் றனைப்பிர 
ணவர்க்குப் , பெரும்பொருளுரைத்த வறுமுகன் றன்னைப் பிருக தீ 
சுரணைநந் திருவாம் , பிருகந்நா யகியைப் புலவரும் பிறரும் பேணிடுந் 
தஞ்சைமா நகர்வாழ் , திருவரு ளுருவாம் பாலைய ஞான தேசிகன் 
றனைப்பணிந் திடுவாம் . 

14 
மதிநதி பொதியு மவிர்சடைப் பரமன் மகிழ்ந்தருண் மாமுகன் 
றன்னை , யிதுவெனத் தனைக்காட் டிடுங்குகன் றனைப்பட் டீசுர 
நாதனை தெருளார் , பதியரு டிறம்வாய்ந் துலகினைக் காக்கும் பல் 
வளை நாய்கி யமைனை 

யமையைத் , திதிபட்டீச் சுரம்வாழ் சிவப்பிர காச 
தேசிகன் றனைப்பணிந் திடுவாம் . 

15 
தேட்டமாய் வேண்டும் வரங்களை யீயுஞ் சிறந்தமா முகன்பத 
மலரை , ஈட்டரும் ஞாந மருளும்வே லவனை யிந்துவாழ் சோமசுக் 
தரனை , வீட்டினை யருண்மீ நாட்சியம் மையினை விழுமிய நூற்பொரு 
டெரிந்து , கோட்டையூர் வாழ்யோ காநந்தேந் திரநற் குருபதந் 
தனைத்தினம் பணிவாம் . 

16 


4 


மாவின னரனல் வடிவினை யுடைய மங்கள விநாயக னடி 
யைப் , பூவில்வாழ் தேவி மருகனாங் குகனைப் பூவண்ண நாதனைப் 
புரைதீர் , தேவரு மூவர் முடிகளு மழுந்துஞ் செண்பக வல்லிசே 
வடியைக் , கோவினற் பட்டி யமர்முத்தா நந்த குருபதந் தனைத்தலைக் 
கொளுவாம் . 

17 
கருணையீ தென்னச் சொரிதரு மதஞ்சேர் கயமுகன் றனைக் 
கனை யசுரப் , பருவர லுறவேற் படைவிடு குகனைப் பாநுபு ரீசரை 
யுலகை , யருண்மர கதவல் லியின்மல ரடியை யறம்வளர் வியாசர்பா 
டியில்வாழ் , தெருளுறுங் கருணைச் சிவப்பிர காச தேசிகன் றனைத் 
திநம் பணிவாம் . 

18 , 
அல்லலை யகற்றுந் திறத்தினைத் தொழுவார்க் கருள்செயு மிப 
முகத் திறையைத் , துல்லியர் துதிக்கு மறுமுகத் தவனைச் சோமசுந் 
தரேசனை யிடஞ்சேர் , நல்லசௌந் தரிய நாயகி பதத்தை நறைமலர் 
சொரிபொழில் சூழுங் , கல்லல்வெள் ளையப்ப ஞாநதே சிகனைக் 
கவின்பெற நினைந்துவாழ்த் துதுமே . 

19 
எண்டரும் பெரியோர் தொழுதெழ வருளு மிபமுகத் திறை 
வனை விடத்தை , யுண்டவர்க் கருள்வே லனையரு ணிலத்தை யுண் 
டவர் சுந்தரே சனைமண் , விண்டவர் புகழ்மீ நாட்சியை மேகம் 
விரைந்திவர் கண்டனூர் வாழும் , திண்டரு மந மார் நாகப்ப ஞாந 
தேசிகன் றனைப்பணிந் திடுவாம் . 

20 
விண்டவர் பரவும் போருட் கடலாம் விநாயகன் றனைக்கரங் 
கதிர்வேல் , கொண்டருண் முருகன் றனைப்புர மெரித்த கும்பலி 
சுரனைநேர் பாகங் , கொண்டமங் களநா யகியினைக் கும்ப கோணம்வா 
ழும்பரும் பரவுந் , திண்டரு ஞாந நிட்டைசேர் மௌந தேசிகன் 
றனைப்பணிந் திடுவாம் . 

21 
வினைகளை யொழிக்குங் கயமுக விறையை வேலவன் றிருவடி 
மலரைத் , தனைநனி யருளுஞ் சொக்கலிங் கேசன் றன்னைமீ நாட்சி 
யம் மையினை , மனை தனி லாசை பொருந்திடா தவர்க்கு மாசறு 
முத்தியை யருளப் , பனைநக ரிராம கிரிநற்றே சிகனற் பாததா 
மரையினைத் தொழுவாம் . 

22 


ஈசாவாஸ்யோப நிஷத் 

முகவுரை . 


வேதம் ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் என நான்கு பாகுபா 
இடையதாம் ; அவற்றுள் , இரண்டாவது யஜுர் வேதமாம் . வேத 
வியாச மஹரிஷியினிடத்தினின்றும் வைசம்பாயரால் அத்யயரும் 
செய்யப்பட்டு சாக அத்வர்யு முதலிய தம் சிஷ்யர்களுக்கு அத்ய 
யநம் செய்விக்கப்பட்ட சம்ஹிதை கிருஷ்ண யஜு : சம்ஹிதை 
என்று சொல்லப்படுகின்றது . வாஜிரூபந் தரித்த சூரியனிடத் 
தினின்றும் யாஞ்ஞவல்கியரால் அத்யயநம் செய்யப்பட்டு கண்வர் 
மத்யந்திநர் முதலியவர்களுக்கு அத்யயகம் செய்விக்கப்பட்ட சம் 
ஹிதை சுக்ல யஜு சம்ஹிதை என்று சொல்லப்படுகின்றது . சுக்ல 
யஜுர் வேதத்திற்குப் பதினைந்து சாகை உளது என்றும் , சிலர் பதி 
னேழு சாகை உளது என்றும் கூறுவர் . சுக்ல யஜு சம்ஹிதை இரு 
காண்டமாக உளது . “ ரிக்குக்களால் துதிக்கின்றனர் ; யஜுக்களால் 
யஜிக்கின்றனர் என்று கூறப்படுதலின் . யஜந ரூப இந்தச் சம் 
ஹிதையில் முதல் அத்தியாயத்தில் முதல் மந்திரம் ஆரம்பித்து முப் 
பத் தொன்பதாம் அத்தியாயம் முடியும் வரை தர்ச பூர்ண மாசம் 
முதல் அய்வமேதம் வரைக் கர்ம காண்டம் பிரதிபாதிக்கப்பட் 
டிருக்கின்றது ; முடிவான நாற்பதாவது அத்தியாயத்தில் பதி 
னெட்டு மந்திரங்களால் ஞாந காண்டம் பிரதிபாதிக்கப்பட்டிருக்கின் 

. அது ஞான காண்டப் பிரதிபாதகத்தால் பிரஹ்ம வித்யா 
பரர்களுக்குக் காரணத்தோடு கூடச் சம்சாரத்தினை அத்தியந்தம் 
நாசம் செய்வதா யிருத்தலின் பிரஹ்ம வித்யா உபநிஷத் எனவும் 
கூறப்படுகின்றது , உபநிஷத் என்பது “ ஷத்ல்ரு விசரணே 
னும் வியாகரண சூத்ரத்தில் அந்தர்பாவித “ ண்ய அர்த்த விச 
ராணார்த்த தாதுவிற்கு க்விப் ரூபம் . உபநிதராம் சாதயதி - சம்சார 
காரண ரூபமான் அவித்தையை நாசஞ் செய்கின்றதாதலின் உப 
நிஷத் பிரஹ்ம வித்தையாம் . அதன் அர்த்தத்தினைக் கூறும் கிரந்த 
மும் உபசாரமாக உபநிஷத் என்று கூறப்படுகின்றது . 

இவ்வாறாய சம்ஹிதா உபநிஷத்தில் " ஈசாவாஸ்யம் ” 
முதன் மந்திரத்தினை உபஜீவித்திருப்பது " ஈ UT வாஸ்யோபநிஷத் 


றது . 


11 என் 


என 


6 


என்று கூறப்படுகின்றது . “ ஆத்தி சூடி ” என்றும் , “ கொன்றை வேந் 
தன் ” என்றும் , " வெற்றி வேற்கை என்றும் செய்யுளின் முதல் 
பதத்தினை ஆதியாகக் கொண்டு பெயர் வருவன போல என அறிக . 

இவ்வாறாய உபநிஷத்தில் உள்ள மந்திரங்கள் கர்மங்களில் 
உபயோகப்படுவன என்றும் ஞாந கர்ம சமுச்சயம் என்றும் அநேகர் 
கட்குச் சம்சயம் உண்டாகின்றமையின் அச் சம்சயத்தினை நிவர்த் 
திப்பான் சர்வ லோக பூஜ்ய சர்வேசுவராவதாரமாகிய பகவான் 
ஸ்ரீசங்கா பூஜ்ய பகவத் பாதாசாரிய ஸ்வாமிகளால் அறிதற்கரிய 
அருண் மொழி யமைந்த பாஷ்யம் ஆரிய பாஷையில் வரையப்பட் 
டிருக்கின்றது . அப்பாஷ்யத்தின்மீது ஸ்ரீசுத்தாநந்த ஸ்வாமிகளின் 
சிஷ்யர் ஆநந்த ஞாநர் என்பவரால் ஒரு டீகை எழுதப்பட்டிருக்கின் 
றது . ஸ்ரீசங்கராநந்த ஸ்வாமிகளால் இப் பதினெட்டு மந்திரங்களின் 
மீது “ தீபிகை ” என்று ஒரு வியாக்கியாநம் எழுதப்பட்டிருக்கின் 
றது . இந்த மந்திரங்களின்மீது உவடபட்டாசாரியர் “ பாஷ்யம் 
என்று ஒன்றும் , ராமச் சந்திர பண்டிதர் பஹஸ்ய விவிருதி 
என்று ஒன்றும் , ஆருந்தபட்ட உபாத்தியாயர் "பாஷ்யம் " என்று 
ஒன்றும் , அநந்தாசாரியர் “ பாஷ்யம் என்று ஒன்றும் , பிரஹ்மா 
நந்த சாஸ்வதி ஸ்வாமிகள் “ ரஹஸ்யம் ” என்று ஒன்று ( சுலோக ரூப . 
மாகவு ) ம் எழுதி யிருக்கின்றார்கள் . இவ்வாறு இன் னும் அநேகர் 
அநேக வியாக்கியாநங்கள் இம்மந்திரங்களின் மீது 

ம்மந்திரங்களின்மீது எழுதியிருக்கின் 
றார்கள் . 

வேதம் முழுமைக்கும் சாயண மா தவாசாரியராலும் , மஹீத 
ராலும் இரண்டு பாஷ்யங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன . உவடாரி 
யர் ஆந்தப்பட்ட உபாத்தியாயர் அருந்தாசார்யர் மூவரும் சுக்ல . 
யஜு சம்ஹிதை முழுமைக்கும் பாஷ்யம் செய்திருக்கின்றனர் 
என்று அவர்கள் வாக்கியங்களாலே அறியக்கிடக்கின்றது . 

இந்தச் சங்கர பாஷ்யத்திற்கு இணை வேறு இன்றென்றே 
கூறலாம் . இவ்வாறாய பெருமைவாய்ந்த ஈபபாவாஸ்யோபநிஷத் 
சங்கர பாஷ்யத்துடன் தமிழில் இருக்கின் அது யாவருக்கும் பயன் 
படும் எனக் கருதி அதனை மொழி பெயர்த்தனம் . 

இதற்கு முன் இது பலரால் பல வியாக்கியாநங்களோடு இச்சை 
யின்படி மொழி பெயர்க்கப்பட்டு வழங்கி வருதல் கண்டு தனிப் 
பாஷ்யத்தோடு அலங்கரித்து வழங்குதலே தகுதி யுடைத் தெனக் 
கருதி இம் முயற்சியில் துணிந்தாம் . 

காசிகாநந்த ஞா நாசார்ய ஸ்வாமிகள் , 

திருப் பூவணம் . 


சிவமயம் . 


ஈசாவாஸ்யோபநிஷத்தும் 

சாங்கர பாஷ்யமும் . 
ஈசாவாஸ்யம் என்பன வாதி மந்திரங்கள் கர்மங் 
களின் மாட்டு விநியோகிக்கப்பட்டன வல ; அவற்றிற்குக் 
கர்ம சேஷ மின்றிய ஆத்மாவின் உண்மைத் தன்மையினைப் 
பிரகாசிக்குந் தன்மை உளவாகலின். ஆத்மாவின் உண்மைத் 
தன்மையும் , சுத்தத் தன்மை பாப சம்பந்த மில்லாத் தன்மை 
ஏகத் தன்மை நித்தியத் தன்மை அசரீரத் தன்மை சர்வகதத் 
தன்மை முதலியன மேற் புகலப்படும் . அவையும் கருமத் 
தோடு விரோ தப்படுதலின் இவற்றிற்குக் கர்மங்களின் மாட்டு 
விநியோக மின்மை பொருத்தமேயாம் . இவ்வித லக்ஷண 
முடைய ஆத்மாவின் உண்மைத் தன்மை , உத்பாத்தியம் 
விகார்யம் ஆப்யம் சம்ஸ்கார்யம் அல்லது கர்த்தா போக்தா ரூப 
மன்று ; எதனாற் கருமாங்கத் தன்மையாகும் ? எல்லா வுபநி 
ஷீத்துக்களும் ஆத்மாவின் உண்மைத் தன்மை நிரூபணத் 
தானே முடிவு பெறுதலின் . கீதைகளும் மோக்ஷ தர்மங் 
களும் இதன் சார்பாக விருத்தலின் . ஆதலால் , ஆத்மர்விற்கு 
அநேகத் தனமை கர்த்திருத் தன்மை போக்த்ருத் தன்மை 
முதலியவற்றையும் , அசுத்தத் தன்மை பாப சம்பந்த முடைத் 
தாந் தன்மை முதலியவற்றையும் கொண்டு லோக புத்தி சித்த 
மான கர்மங்கள் விதிக்கப்படுகின்றன . எவன் திருஷ்டமாகிய 
பிரஹ்மவர்சசாதி கர்ம பலேச்சை யுடையவனும் , அதிருஷ்ட 
மாகிய ஸ்வர்க்காதி கர்ம பலேச்சை யுடையவனும் , நான் 
த்விஜன் முதலியோன் , ஒற்றைக்கண் கூன் முதலிய அந்தி 
காரத்திற்கு நியாமகமாகிய தர்ம முடையோ னல்லன் " எனத் 
தன்னை உணருகின்றனனோ, அவன் கருமங்களின்மாட்டு 
அதிகாரியாகின்றனன் என அதிகார முணர்ந்தோர் கூறுகின்ற 
னர் . ஆகலின் , இம் மந்திரங்கள் ஆத்மாவின் உண்மைத் 


தன்மையைப் பிரகாசித்தலின் ஆத்ம விஷயமா யுள்ள ஸ்வா 
பாவிகமான அஞ்ஞாகத்தினை நிவர்த்திப்பனவாய் , சோகம் 
மோகம் முதலிய சம்சார தர்மங்களை நாசஞ் செய்யுஞ் சாதக 
மான ஆத்மாவின் ஏகத்தன்மை முதலிய ஞாகத்தினை உண் 
டாக்குகின்றன . ஆதலின் , இவ்வாறு கூறிய அதிகாரி அபிதே 
யம் சம்பந்தம் பிரயோஜநங்களை யுடைய மந்திரங்களைச் 
சுருக்கமாக வியாக்கியாகஞ் செய்வாம் . 

ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात्पूर्णमुदच्यते । 
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॥ 

1 :: : 
हरिः ॐ । ईशा वास्यमिद ५ सर्व यत्किंच जगत्यां जगत् । 
तेन त्यक्तेन भुञ्जीथा मा गृधः कस्य स्विद्धनम् ॥१ ॥ 

பதப் பொருள் .--HTTEai பிருதிவியின் கண் , IT f * 7 
எவ் , இவ், எல்லா , என் ஜகத்தும் , என் பரமேஸ்வா 
னால் , என் மறைக்கப்பட்டன , 27 அந்த , ஆக் தியாகத்தி 
னால் , Yaffar : ( ஆத்மாவை ) காப்பாற்றுக , ஈ I f % ஒரு 
வருடைய , 4 தநத்தினையும் , ச T 77 : விரும்பற்க . 

சாங்கர பாஷ்யம் . 
ஈஷ்ட " இதி ஈட் . அதனால் ஈசன் பாமாத்மாவாய பரமேசு 
வரன் எல்லாவற்றையும் ஈசிப்பவன் . அவனே எல்லாச் சீவர்கட்கும் 
ஆத்மாவாயிருந்து பிரத்தியகாத்ம ரூபத்தால் , அத் தனது ரூபமாக 
விருந்து -வாஸ்யம் - மறைப்பவனாவன் . எது ? இதம் சர்வம் யத்கிஞ் 
ச - யத் கிஞ்சித் - ஜக த்யாம் - பிருதிவியின்கண் , ஜகத்- அவ்வெல்லாம் , 
தனது ஆத்ம ஈசையால் - பிரத்தியகாத்ம ரூபத்தால் " நானே இவ் 
வெல்லாம் எனப் பரமார்த்த சத்திய ரூபத்தால் , பொய்யாகிய 
இதம் சர்வம் - சராசரம் , ஆச்சாத நீயம் - தனது பரமாத் மாவால் 
(மறைக்கப்பட்டன ) . எங்ஙனம் ? சந்தநக் கட்டை அகிற் கட்டை 
முதலியவற்றிற்கு ஜல முதலியவற்றின் சம்பந்தத்தாற் பிறந்த அழு 
கல் முதலியவற்றா லுண்டாய ஔபாதிகமான துர்க்கந்தம் அதன் 
ஸ்வரூபத்தை அறைத்தலினால் தனது பாரமார்த்திக கந்தத்தினால் 


9 


மறைக்கப்படுகின்றதோ , அங்ஙனமே தன தாத்மாவின் கண் அத்தி 
யஸ்தமா யுள்ள ஸ்வாபாவிகமான கருத்திருத்வ போக்திருத்வா 
லக்ஷண , ஜகத் - த்வைத ரூபத்தினை , ஜகத்யாம் - பிருதிவியின்கண் , 

ஜக த்யாம் என்பது உபலக்ஷணார்த்தமாகலின் எல்லா நாம ரூப 
கர்மம் என்னும் பெயரினையுடைய விகாரக்கூட்டம் பரமார்த்த சத் 
திய ஆத்ம பாவனையினால் விடப்பட்டதாகின்றது . இவ்வாறு ஈசு 
வராத்ம பாவனையோடு கூடியவனுக்குப் புத்திரன் முதலிய ஏஷணை 
மூன்றன் சந்நியாசத்தின்கண்ணே அதிகாரமாம் ; கர்மங்களின் 
மாட்டு அன்றாம் . தேந த்யக்தேந தியாகத்தால் என்பது பொருள் , 
ஆத்ம சம்பந்தித் தன்மை யின்மையால் விடப்பட்ட , அல்லது , 
மரிக்கப்பட்ட , புத்திரன் அல்லது வேலைக்காரன் ஆத்மாவை ( தன் 
னை ) க் காப்பாற்றுவ தில்லை , அதனால் தியாகத்தினா லென்பதே 
வேதத்தின் பொருளாம்.-- புஞ்ஜீதா: -- பாலிக்குக , இவ்வாறு ஏடணை 
யற்ற நீ , மா கிருத : - தந விஷயமான இச்சையினைச் செய்யற்க , 
கஸ்ய ஸ்வித் தநம் - அந்நியருடைய , அல்லது தன்னுடைய தநத் 
தினை இச்சிக்கற்க என்பது பொருளாம் . “ ஸ்வித் என்பது அர்த்த 
மின்றிய 

நிபாதம ( அசை நிலையாம் . அல்லது - மா கிருத : -இச் 
சிக்கற்க . எதனால் ? கஸ்ய ஸ்வித் தரம் - யாருடைய தநம் என் 
பது ஆக்ஷேபார்த்தம் , ஒருவருடைய தநமு மன்று , எதனை இச்சிக் 
கின்றாய் . " ஆத்மாவே இவ்வெல்லாம் என்னும் ஈவா பாவனை 
யினால் எல்லாம் விடப்பட்டன வாம் . அதனால் , ஆத்மாவினதே இவ் 
வெல்லாம் , ஆத்மாவே இவ் வெல்லாம் . ஆகலின் மித்தியா விஷய 
மான இச்சையினைச் செய்யற்க என்பது பொருள் . 

( 1 ) 
இவ்வாறு ஆத்ம ஞாநியானவன் புத்திராதி முவேடணை 
யின் சந்நியாசத்தினால் ஆத்ம ஞாநத்தில் நிலைத்திருத்தல் வாயி 
லாய் ஆத்மா ரக்ஷிக்கத்தக்கது என்பது வேதத்தின் பொரு 
ளாம் . இனி , அநாத்மாவினை உணர்வதால் ஆத்மாவினைக் 
கிரகிக்கும் சமர்த் தின்றிய அந்நியருக்கு இந்த மந்திரம் உப 
தேசிக்கின்றது . 

कुर्वन्नेवेह कर्माणि जिजीविषेच्छत ५ समाः । 
एवं त्वयि नान्यथेतोऽस्ति न कर्म लिप्यते नरे ॥२ ॥ 

ப - ள்- இவ்வுலகத்தில் , கான கருமங்களை , க 
7 செய்துகொண்டே , ஈர் நூறு , THI : வருஷங்கள் , 


10 


சளி பிழைத்தற் கிச்சை செய்க , எ இவ்வாறு ( பிழை 
க்க விச்சிக்கும் ) , நரனாகிய , 1 உன்னிடத்து , 7 : 
இதனினின்றும் , Tq7 வேறு ( மார்க்கம் ), 7 aft7 இருப் 
பது இல்லை, கர் கருமங்கள் , 7 far பூசப்படுவன அல்ல . 

சா - ம் . குர்வந் ஏவ இஹ- செய்து கொண்டே , கர்மாணி - அக்நி 
ஹோத்தரம் முதலியவற்றை, ஜிஜீவிஷேத் - பிழைக்க விச்சை 
செய்க , சதம்- நூறு எண்ணிக்கை யுடைய , சமா :-வருஷங்கள் , அவ்வ 
ளவே 

புருஷனுடைய முடிவான ஆயுள் நிரூபிக்கப்பட்டதாம் . 
ஆகவே , பிராப்தத்தின் அநுவாதத்தினால் எவனுக்கு நூறு வருஷங் 
கள் பிழைத்திருக்க விச்சை யிருக்கின்றதோ அவன் கருமங்கள் 
செய்துகொண்டே இருக்க என்று விதிக்கப்படுகின்றது . ஏவம் 
இவ்வாற்றால் , த்வயி- ( ஜீவிக்க இச்சிக்கும் ) உன்னிடத்தில் , நரே 
நாமாத்திர அபிமாநமுடைய (உன்னிடத்தில் ) , இத : -இவ் வக்கி 
ஹோத்திராதி கர்மங்கள் செய்வதில் நின்றும் , அந்யதா- வேறு பிரகா 
ரம் , ந அஸ்தி - இல்லை , எந்த வாற்றால் அசுபகர்மம் பூசப்படுவ தில்லை , 
கர்மத்தினாற் பூசப்படுவ தில்லை யென்பது பொருளாம் . அதனால் 
சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட அக்நிஹோத்திராதி கர்மங்களைச் 
செய்துகொண்டே பிழைக்க விச்சிக்குக. எவ்வாறு இங்ஙனம் அறி 
யப்படுகின்றது ? முதன் மந்திரத்தால் சந்யாசிக்கு ஞாந நிஷ்டை 
கூறப்பட்டது , இரண்டாவதால் அதன்கண் சமர்த் தின்றியவனுக்குக் 
கர்ம நிஷ்டை கூறப்படுகின்றது ; ஞாந கர்மங்களின் விரோதம் மலை 

அசை வற்றதேயாம் . புகன்ற தனை மரிக்க வில்லையா 
என் ? ஈண்டும் “ எவன் ஜீவிக்க இச்சிக்கின்றனன் அவன் கர்மஞ் 
செய்க 19 

வெல்லாம் பரமேய்வானால் மறைக்கப்பட்டிருக் 
கின்றன . அதனால் , தியாகத்தினால் பாலிக்க , எவருடைய தநத்தினை 
யும் இச்சை செய்யற்க " எனக் கூறப்பட்டிருக்கின்றது . பிழைத்த 
லிறத்தலை விரும்பற்க . ஆரண்யம் செல்க " எனப் பதம் (உண்மை 
யின் .) அதனினின்றும் மீண்டு திரும்பற்க " எனச் சந்நியாசத் 
தினை விதித்தலின் . இரண்டற்கும் பல பேதமும் மேற் புகலுதும் . 
இவ்விரண்டு மார்க்கங்களே உண்டாகியிருக்கின்றன . முன்னது 
கிரியா மார்க்கமாம் . பின்ன தாகிய நிவிருத்தி மார்க்கத்தினால் ஏஷ 
ணாத் திரயத்தின் தியாகமாகிய சந்நியாசமாம் . அவற்றுள் சந்நியாச 
பதமே ஏற்ற முடைத்து , நியாசமே ஏற்ற முடையது என்பது 
தைத்திரீயகத்தில் . " இவ்விரண்டு மார்க்கங்கள் யாண்டு வேதங்கள் 
நிலைத்திருக்கின்றன . பிரவிருத்தி லக்ஷணம் தர்மம் , நிவிருத்தி கூறப் 
படுகின்றன " என்பதாதி வேதாசாரியராகிய பகவான் வியாசரால் 


போன்று 


11 


புத்திரனுக்கு விசாரித்து நிச்சயித்துக் கூறப்பட்டிருக்கின்றது . 
இவ்விரண்டினது பகுப்புக் காண்பிப்பாம் . 

( 2 ) 
இப்பொழுது அவித்துவானது நிந்தையின் பொருட்டு 
இம் மந்திரம் ஆரம்பிக்கப்படுகின்றது . 

असुर्या नाम ते लोका अन्धेन तमसा ऽऽ वृताः । 
ता ५ स्ते प्रेत्याभिगच्छन्ति ये के चात्महनो जनाः ॥३ ॥ 

ப - ள் -11 எவர்கள் , எ TIT : எ TI : ஆத்மாவைக் 
கோ றல் செய்கின்றனரோ, - அவர்கள் , TET அஞ்ஞாத , 
SHEI இருளால் , TITTI : மறைக்கப்பட்ட , Tsaf : Tia அசுர 
சம்பந்த , - அந்த , 5 : ஜந்மங்களாய , 17 அவற்றை , 
HT மரித்து , அப்பா அடைகின்றனர் . 

சா - ம் . அசுர்யா : - பரமாத்மபாவமான அத்வயத்தினை யபேக்ஷித் 
துத் தேவாதிகளும் அசுரர்களே , அவர்களினது தன் சொரூபங் 
களாய லோகங்கள் அசுர்யங்கள் . நாம சப்தம் அர்த்த மின்றிய நிபங் 
தம ( அசைநிலையாம் . தே லோகா : -கர்ம பலங்களை லோகாஞ் 
செய்கின்றன- பார்க்கின்றன - புஜிக்கின்றன ஜந்மங்களாம 
அந்தேந - அதர்சந ரூபமாகிய அஞ்ஞாநத்தினால் , தமசா- ( இருளால் ) 
ஆவிருதா :-மறைக்கப்பட்டன , தாங்- ( அந்த ) ஸ்தாவராந்தங்களை , 
பிரேத்ய - இத் தேகத்தினை விட்டு, அபிகச்சந்தி - எங்ஙனம் கர்மம் 
எங்ஙனம் கேட்கப்பட்டன ( அங்ஙனம் அடைகின்றன ! ), யே கே ச 
ஆத்ம ஹா : -ஆத்மாவினைக் கோறல் செய்கிறவர் ஆத்மஹார் , கே தே 
ஜநா : - எவர்கள் அவிவேகிகளோ அவர்கள் , எங்ஙனம் அவர்கள் 
ஆத்மாவினை நித்தியம் கோறல் செய்கின்றனர் ? அவித்தியா 
தோஷத்தினால் உளதாய ஆத்மாவினைத் திரஸ்காரஞ் செய்தலின் . 
உளதாய ஆத்மாவினது அஜராமாணத் தன்மை முதலிய சம்வேதா 
லக்ஷணமாகிய எக்காரிய பல முண்டோ , அது ஹதமானது போன்று 
திரோ பூதமா யிருத்தலின் பிராகிருதமாய அவிவேகி ஜங்கள் 
" ஆத்மஹநர் " என்று கூறப்படுகின்றனர் . அதனால் , அவர்கள் 
ஆத்மாவினைக் கொன்ற தோஷத்தினால் சம்சாரி ஆகின்றனர் . ( 3 ) 

எந்த ஆத்மாவினைக் கோறல் செய்வதனால் அவித்து 
வான்கள் சம்சாரி ஆகின்றனர் அதன் விடரீதத்தால் வித்து 
வான்கள் விடுபடுகின்றனர் . அவர்கள். ஆத்மாவினைக் கோறல் 


என 


12 


செய்பவ ரல்லர் . அவ்வாத்ம தத்துவம் எவ்வாறாயதாம் எனின் 
கூறுகின்றது . 

अनेजदेकं मनसो जवीयो नैनवा आप्नुवन्पूर्वमर्षत। 
तद्धावतोऽन्यानत्येति तिष्ठत्तस्मिन्नपो मातरिश्वा दधाति ॥४ ॥ 
ப - ள் 

-7( அது ) அசைவற்றது , பக் ஒன்று , TE : 
மநத்தினும் , air : மிக விரைந்து செல்லுந் தா முடையது , 
ITT இதனை , : இந்திரியங்கள் , T STTTTT பொருந்தா , 
7 ( எதனால் மரத்தினும் முன்பு ), கா செல்கின்றதோ , 
என ( அதனால் ) அது , பா அசைவற்றிருந்து , SIST : 
விரைந்தோடுகின்ற , FAT அந்நியவற்றை , f கடந்து 
செல்கின்றது , 7 அதன் கண் , HTER வாயு , 34 : கரு 
மங்களை , சார் பகுக்கின்றது . 

அநேஜத் -5 ஏஜத் , “ எஜ்ரு கம்பரத்தில் " கம்பரம் - சலநம்- தன் 
அவஸ்தையினின்றும் நழுவுதல் , அஃதின்றிய தன்மை , சர்வதா 

நப மென்பது பொருளாம் . அஃதெல்லாப் பூதங்களிலும் ஒன் 
றாம் . மநச : -சங்கற்பாதி லக்ஷணத்தினின்றும் , ஜவீய :-வேக முடை 

" துருவம் நிச்சலம் இது மநத்தினும் வேக முடைத் * 
தென்று இவ்வாறு விருத்தமாக எங்ஙனம் கூறப்படுகின்றது ? இது 
குற்ற மன்று , உபாதியின்மை , உபாதி உடைத்தாந் தன்மையாற் 
பொருந்து தலின் . ஆண்டு நிருபாதிகமாகிய தனது ரூபத்தினால் 
அநேஜதேகம் " என்று கூறப்படுகின்றது . மநஸ : -சங்கற்ப விகற்ப 
லக்ஷண அந்தக்கரண உபாதியின் அநுவர்த்தநத்தால் ஈண்டு தேகத்தி 
லுள்ள மந்திற்குப் பிரஹ்ம லோகாதி தூரஞ் செல்லல் சங்கற்பத்தி 
னாற் க்ஷண மாத்திரத்தினால் உண்டாகின்றது . அதனால் மநத்தினும் 
விரைந்து செல்லுந் தன்மை லோகத்தில் பிரசித்தமாம் . அந்த மந 
தில் பிரஹ்ம லோகாதிகளைச் சீக்கிரஞ் செல்லுங்கால் முதலில் 
அடைந்தது போன்று ஆத்ம சைதந்ய விளக்கமானது கவருகின்றது ; 
அதனால் மநத்தினும் விரைந்து செல்லுகின்றது என்று கூறப்பட் 
டது . ந ஏநத் தேவா : -விளக்குதலின் தேவர்கள் - சக்ஷ் முதலிய 
இந்திரியங்கள் , ஏநத்- ( இவைகள் ) பிருகிருதமாய ஆத்ம தத்துவத் 
தினை , ந ஆப் நுவர் அடைய வில்லை ; அதனினும் மநம் வேக 
முடைத்து மந வியாபார வியவஹிதமாகலின் ஆத்மாவின் அவபாச 


13 


துவம் 


மாத்திரமும் தேவர்கட்கு விஷயமாவதே யின்றாம் . எவ் வேகத்தி 

மநத்தினும் , பூர்வம் - முன்னரே, அர்ஷத் - சென்றிருக்கின் 
றது ; ஆகாயம் போன்று வியாபியா கலின் . சர்வ சம்சார தர்ம மின் 
றிச் சர்வ வியாபியாய அந்த ஆத்ம தத்துவம் தனது நிருபாதிக ஸ்வ 
ரூபத்தினால் அவிக்கிரியமாக விருந்து , உபாதியினாற் செய்யப்பட்ட 
எல்லாச் சம்சார விக்கிரியைகளையும் அநுபவிக்கின்றது போன்றும் , 
மூடர்களாய அவிவேகிகட்கு அநேகம் போன்றும் ஒவ்வொரு தேகத் 
திலும் விளங்குகின்றது என்று கூறப்படுகின்றது . தத் தாவத : 
விரைவிற் சென்று , அந்யாந் - ஆத்ம விலக்ஷணங்களாய மநம் வாக்கு 
இந்திரிய முதலியவற்றை , அத்யேதி - அதிக்கிரமித்துச் செல்லுகின் 
றது போன்று , போலும் என்னும் அர்த்தம் தானே காண்பிக்கின் 
றது , திஷ்டத் 

திஷ்டத் என , தான் அவிக்கிரியமாயிருந்து என்பது 
பொருளாம் . தஸ்மிந் - நித்திய சைதந்ய ஸ்வபாவமாகிய ஆத்ம தத் 

உள தாங்கால் , மாதரிர்வா : -மாதரி - ஆகாயத்தில் , வயதி 
செல்லுகின்றது ஆகலின் மாதரிய்வா வாயுவாம் . எல்லாப்பிராணி 
களின் கிரியாரூபமாயும் எதனை ஆசிரயித்துக் காரிய காணக் கூட் 
டங்கள் இருக்கின்றனவோ, எதன்கண் ஒதப் புரோதமோ , எது சூத் 
திரம் என்னும் பெய ருடையது , எல்லா வுலகத்தினையும் தாங்கு 
வது அது மாதரிர்வா வாம் . அப : -பிராணிகளின் சேஷ்டா லக்ஷ 

கருமங்களை , அக்கிநி சூரியன் மேக முதலியவற்றினது 
ஜ்வலித்தல் தஹித்தல் பிரகாசித்தல் வருஷித்தல் முதலிய லக்ஷ 
ணங்களை , ததாதி - பகுக்கின்ற தென்பது பொருளாம் . அல்லது , 
தரிக்கின்றது என வாம் . “ இதன் பயத்தினால் வாயுச் செல்லுகின் 
றது என்பன வாதி சுருதிகளால் . காரிய காரண முதலிய கிரியை 
யாவும் எல்லாவற்றிற்கும் ஆஸ்பதமா யுள்ள நித்திய ஆத்ம சைதந்ய 
மிருக்குமிடத்தே உண்டாம் என்பது பொருளாம் . 

( 4 ) 
மந்திரங்கட்குச் சாமிதா ( சோம்பல் ) இல்லையாகலின் 
முன் , மந்திரத்திற் புகன்ற பொருளினை மீண்டும் புகல்கின்றது . 

तदेजति तन्नैजति तद्दरे तद्वन्तिके । 
तदन्तरस्य सर्वस्य तदु सर्वस्यास्य बाह्यतः ॥५ ॥ 

ட - ள் - அது , ளி சலிக்கின்றது , அது , 
புரிச் சலிக்கின்ற தில்லை , என அது, 7 தூரத்தில் (இருக்கின் 
றது ) , ரா அது, ரிசாக சமீபத்தில் (இருக்கின்றது ) , 


ணமாய 


14 


அது , 37 இவ் , எல்லாவற்றினது , TFT : உள்ளில் 
( இருக்கின்றது ), T . அது , TET இவ் , எல்லா 
வற்றினது , எ TT : வெளியில் (இருக்கின்றது ) . 

சா - ம் . தத்- ஆத்ம தத்வம் , எது பிரகிருதமோ அது . எஜதி - 
சலிக்கின்றது , அஃதே , ந ஏஜதி - ஸ்வயமாகச் சலிக்கின்ற தில்லை , 
- ஸ்வயமாகச் சலிப்பற்றதே சலிப்பது போன்று என்பது பொரு 
ளாம் . மற்றும் , தத் தூரே- அவித்வான் கட்கு நூறு கோடி வரு 
ஷங்களாலும் அடையப்படாமையின் தூரம் போன்று (இருக்கின் 
றது ) , தத் உ அந்திகே எனப் பகுக்க . தத் உ அந்திகே - அது அத்தி 
யந்த சமீபத்திலே (இருக்கின்றது ) , வித்வான்களது ஆத்மத் 
தன்மையாக விருத்தலின் கேவலம் தூரத்திலும் அந்தத்திலும் 
அன்று . தத் அந்த : ( அது ) இவ்வெல்லாவற்றினது உள்ளில் , “ எவ் 
வாத்மா சர்வாந்தரம் ” என்னும் சுருதியால் . அஸ்ய சர்வஸ்ய - நஈம 
ரூப கிரியாத்மக ஜகத்தினது , தத் உ- ( அது ) வும் , சர்வஸ்ய அஸ்ய 
பாஹ்யத :-வியாபகமாகலின் ஆகாசம் போன்று நிரதிசய சூக்ஷ் 
மம் ஆகலின் உள்ளாம் . பிரஞ்ஞாந கநமே என்றும் நிரந்தரமும் 
சாசநம செய்தலின் . 

( 5 ) 
यस्तु सर्वाणि भूतान्यात्मन्येवानुपश्यति । 
सर्वभूतेषु चाऽऽत्मानं ततो न विजुगुप्सते ॥६ ॥ 

ப -ள்- 1 : ர எவன் , எரி எல்லா , பாரி பூதங்களை 
யும் , STFI ஆத்மாவினிடத்தே , STS பார்க்கின் 
றனனோ, காது எல்லாப் பூதங்களிலும் , சார் ஆத் 
மாவை ( பார்க்கின்றனனோ), : அதனால் , STR 
( அவன் ) தயை செய்யான் ,. 

சா - ம் . ய : -பரிவிராட் முமுக்ஷு , சர்வாணி பூதாநி - அவ்யக்தம் 
முதல் ஸ்தாவா பரியந்தமானவற்றை, ஆத்மநி வஏ அநுபஸ்யதி .. 
ஆத்மாவிற்கு வேறாயவற்றைப் பார்ப்ப தில்லை எ 

தில்லை என்பது பொருள் . 
சர்வபூதேஷு ச - அவற்றின்கண்ணே , ஆத்மாநம் - அந்தப் பூதங் 
களுக்கும் தன் ஆத்மாவை ஆத்மத் தன்மையால் , எங்ஙனம் கார்ய 
காரண சங்காத இத்தேஹத்திற்கு ஆத்மாவான் நான் சர்வ பிரத் 
தியய சாக்ஷி ரூப சேதயிதா கேவலம் நிர்க்குணனோ, அங்ஙனமே 
அவ்யக்த முதல் ஸ்தாவராந்தங்கட்கு நானே ஆத்மா , ஆகலின் , எல் 


15 


லாப் பூதங்களிலும் நிர்விசேஷமான ஆத்மாவை எவன் பார்க் 
கின்றானோ அவன் , தத : -அத்தெரிசகத் தானே , ந விஜுகுப்சதே . 
விஜுகுப்சாம்- தயை , செய்வ தில்லை, பிராப்தத்தினது அநுவா 
தமே இஃதாம் . ஆத்மாவினும் அந்யமான எல்லாக் கிருபையும் 
துஷ்டம் எனப் பார்த்து ஆத்மாவினையே அத்தியந்த விசுத்தமாக 
நிரந்தரம் பார்ப்பவனுக்குத் தயையின் நிமித்த வேறு பொருள் இல் 
லையாகலின் அடையப்பட்டதேயாம் . அதனால் 

தயை செய்யான் 
எனக் கூறப்பட்டது ) . 

( 6 ) 
இப் பொருளினையே வேறு மந்திரமும் கூறுகின்றது . 
यस्मिन्सर्वाणि भूतान्यात्मैवाभूद्विजानतः । 
तत्र को मोहः कः शोक एकत्वमनुपश्यतः ॥७ ॥ 

பள்- எப்பொழுது, என் எல்லா , சாரி 
பூதங்களும் , SITET IT ஆத்மாவாகவே , STI 7 இருக்கின்றது 
( என ) , fas : உணர்பவனுக்கு , ( அப்பொழுது , கன் 
ஆத்மாவின் ) ஏகத்தன்மையினை , SITUT : பார்ப்பவனுக்கு , 
HIT : மோகம் , க : ஏது , எக : சோகம் , க : ஏது . ( சோக 
மோஹம் இன்றாம் ). 

சா - ம் . யஸ்மிக் எக்காலத்தில் , அல்லது புகன்ற ஆத்மாவி 
னிடத்தில் , அந்தப் பூதங்கள் எல்லாவற்றையுமே பரமார்த்த ஆத்ம 
தரிசநத்தினால் , ஆத்மா ஏவ அபூத் - ஆத்மாவே சம்விருத்தம் பா 
மார்த்த வஸ்து , விஜாநத : - உணர்பவனுக்கு , தத்ர- அக்காலத்தில் , 
தத்ர அல்லது ஆத்மாவினிடத்தில் , க : மோஹ : க : சோக :- சோக 
மும் மோஹமும் காம கர்ம பீஜத்தினை உணராதவனுக்கு உண் 
டாம் . சுத்தமாய ஆகாயம் அன்ன ஆத்மாவின் ஏகத்தன்மையினை 
உணர்பவனுக்கு இன்றாம் . " மோஹம் ஏது சேர்கம் ஏது என்று 
அவித்யா காரியமான சோக மோகங்களின் ஆக்ஷேபணத்தால் 
அசம்பவம் காட்டப்படலின் காரணத்தோடு கூடிய சம்சாரத்திற்கு 
அந்தியந்த நாசமே காட்டப்பட்டதாகின்றது . 

( 7 ) 
எவ் வாத்மா முன் மந்திரங்களாற் கூறட்பட்டதோ, அவ் 
வாத்மா தன் ஸ்வருபத்தால் எவ்விலக்ஷணம் என்பதனை இம் 
மந்திரம் கூறுகின்றது . 


2 ) 


16 


स पर्यगाच्छुक्रमकायमत्रणमस्नाविर शुद्धमपापविद्धम् । 
कविर्मनीषी परिभूः स्वयंभूर्याथातथ्यतोऽर्थान्व्यदधाच्छाश्व 

तीभ्य समाभ्यः ॥८ ॥ 

படள் -4 : அது , என எங்கும் செல்கின்றது , என் 
சுத்தமானது , நான் காயம் அற்றது என் இரணம் இல் 
லாதது , னார் நரம்பு இல்லாதது , ஏன் சுத்தமானது , 
3 பாபசம்பந்தம் அற்றது , க : கவி , சனி ம co , 
புரி : பரிபூ , ta : ஸ்வயம்பூ , LTTITLE : யதார்த்தரூப 
கர்ம பல சாதரத்தன்மையினால் , 7qf7 (செய்யத்தக்க ) 
பதார்த்தங்களை TTPSaffr : நித்தியமான , THTE : ( வருஷம் 
எனப் பெயரிய ) பிரசாபதியின் பொருட்டு, எ பாகுபாடு 
செய்தது . 

சா - ம் . ச பர்யகாத் - முற் புகன்ற ஆத்மா , பரி - எங்கும் , அகாத் 
செல்கின்றது . ஆகாசம் போன்று வியாபி என்பது பொருள் , சுக்ரம் 
சுத்தம் , சோதியோடு கூடியது பிரகாசம் 

பிரகாசம் உடையது என்பது 
பொருள் , அகாயம் காயம் அற்றது லிங்க சரீரம் இல்லாதது என்று 
பொருள் , 

அவ்ரணம் , அக்ஷதம் , அஸ்நாவிரம்- ஸ்நாவா: - நரம்புகள் 
எதன்கண் இல்லையோ அது அஸ்நாவிரம் ( நரம்புகள் இல்லாதது 
என்பது பொருள் ) , " அவாணம் அஸ்நாவிரம் " என்னும் இவ் விரண்டு 
களால் தூல சரீர நிஷேதமாம் . சுத்தம் - நிர்மலம் அவித்யா மல ரகி 
தம் ஆகலின் காரண சரீர நிஷேதமாம் , அபாப வித்தம் - தர்ம அதர் 
மாதி பாபம் அற்றது , “ சுக்ரம் " என்பதாதி வசநங்களை புல்லிங்கத் 
தன்மையினால் திரித்திக் கொள்க . “ ச பர்யகாத் என உபக்கிரமித்து 
" கவிர் ம co ” என்பன ஆதியால் புல்லிங்கத்தன்மையால் உபசம் 
ஹாரம் செய்யப்படு தலின் . கவி : - கிராந்த தரிசி எங்கும் பார்ப் 
பது . “ இதனினும் வேறு திருஷ்டா இல்லை என்பன வாதி சுரு 
தியால் . மநீஷீ- மநச : - மந்திற்கு, ஈஷிதா - சர்வஞ்ஞன் ஈசுவரன் 
என்பது பொருள் , பரிபூ : - பரி - எல்லாவற்றிற்கும் மேலாய் , பூ : 
இருப்பது பரிபூவின் பொருளாம் , ஸ்வயம் பூ : - ஸ்வயமே உண்டா 
கின்றது . எவற்றிற்கு மேலாகின்றதோ எது மேலா யிருக்கின் 
றதோ , அவ் வெல்லாம் ஸ்வயமே உண்டாகின்றமையின் ஸ்வயம் பூ 


17 


ஆம் , அந்த நித்ய முக்தனான ஈச்வரன் , யாதா தத்யத : - சர்வஞ்ஞன் 
ஆகலின் , யதா ததா பாவ : - யாதாதத்யம் , தஸ்மாத் - யாதாதத் 
யத்தால் - யதா பூத கர்ம பல சாதநத்தால் , அர்த்தாந்- செய்யத் தக்க 
பதார்த்தங்களை , வ்யததாத் - விதித்தார் , யோக்கியமாகப் பகுத் 
தார் என்பது பொருள் . பார்வதீப்ய : - நித்தியமாகிய , சமாப்ய : 
சம்வத்சரம் எனப் பெயரிய பிரஜாபதியின் பொருட்டு என்பது 
பொருள் . 

( 8 ) 
अन्धं तमः प्रविशन्ति ये विद्यामुपासते । 
ततो भूय इव ते तमो य उ विद्याया ५ रताः ॥९ ॥ 

ப - ள் -4 எவர் , சாசர் கர்மத்தை, ப அநுஷ்டிக் 
கின்றாரோ , ரன் ( அவர் ) குருட்டு , TE : இருட்டு உல 
கத்தை , எரி அடைகின் றனர் , 1 7 எவர் , farz ர் உபா 
சனையில் , எ T : ஆசை உள்ளவர்கள் , அவர்கள் , 17 : அதை 
விட , 71 € விசேஷமான் , TE : இருட்டுலகத்தை ( அடை... 
கின் றனர் ) . 

சா - ம் . ஈண்டு முதன் மந்திரத்தினால் எல்லா எஷணையின் பரித் 
தியாகத்தினால் ஞாந நிஷ்டை கூறப்பட்டது முதல் வேத அர்த்த 
மாம் . ஈபயாவாஸ்யம் இதம் சர்வம் மாகிருத : கஸ்ய ஸ்வித் தகம் 
என . ஜீவிக்கும் இச்சையுடைய அஞ்ஞாநிகளுக்கு ஞாந நிஷ்டை 
சம்பவியாமையின் ( குர்வந்நேவேஹ கர்மாணி ஜிஜீவிஷேத் 
எனக் கர்ம நிஷ்டை கூறப்பட்டது இரண்டாவது வேத ( மந்திர ) த் 
தின் பொருளாம் . இவ் விரண்டு நிஷ்டைகளின் விபாகம் மந்திரம் 
அறிவித்ததில் , பிருஹதாரண்யகத்திலும் " ஸோ அகாமயத ஜாயா 
மே ஸ்யாத் ” என்பதாதியால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது . அஞ் 
ஞஸ்ய காமிக : கர்மாணி " , " மந எவ அஸ்ய ஆத்மா வாக் ஜாயா 
என்பன ஆதி வசநத்தால் , அஞ்ஞத்தன்மையும் காமித்தன்மையும் 
கர்மநிஷ்டனுக்கு நிச்சயமாக அறியப்படுகின்றது . ஆகவே , அதன் 
பலம் சப்தாந்த சிருஷ்டியாம் . அவற்றில் ஆத்ம பாவத்தால் ஆத்ம 
ஸ்வரூப ஸ்திதியாம் . ஜ்யாயாதி எஷணாத் திரய சந்யாசத்தினாலும் 
ஆத்மவித்துகட்கு கர்மநிஷ்டையின் பிரதிகூலத்தன்மையினால் 
ஆத்ம ஸ்வரூப நிஷ்டையே " கிம் பிரஜயா கரிஷ்யாம : யேஷாம் 

2 


13 


18 


கோ அயம் -ஆத்மா அயம் லோக ” என்பதாதியால் அறிவிக்கப் 
பட்டது . 

எவர்கள் ஞாந நிஷ்டையை உடைய சந்யாசிகளோ அவர் 
களின் பொருட்டு " அசுர்யா நாம தே ” என்பதாதியால் அவித் 
வானது நிந்தையின் வாயிலாய் ஆத்மாவின் யாதாத்மியம் ஸ பர்ய 
காத் ” என்பவற்றை அந்தமாக உடைய மந்திரங்களால் உபதே 
சிக்கப்பட்டது . அவர்களே ஈண்டு அதிகாரிகள் காமிகள் அன்று 
என (உணர்க ). 

ஆகவே சுவேதாசுவதரர்களது மந்திரோபநிஷத்தில் " அத் 
யாசிரமிப்ய : பரம் பவித்ரம் புரோவாச சம்யக் ரிஷிசங்கஜுஷ்டம் ” 
என்பதாதி பகுத்துக் கூறப்பட்டது . 

எவர்கள் . கர்மிகளாய்க் - கர்ம நிஷ்டர்களாய்க் கர்மம் செய்து 
கொண்டே ஜீவிக்க இச்சிக்கின்றனரோ , அவர்களின் பொருட்டு 
அந்தம் தம : என்பதாதி 

என்பதாதி இது கூறப்படுகின்றது . 
மீண்டும் இவ்வாறு எங்ஙனம் அறியப்படுகின்றது எல்லோருக் 
கும் இன்று என ( எனின் ) கூறப்படுகின்றது : -- அகாமிக்குச் சாத்ய 
சாதந பேத நிவர்த்தியால் " எதன்கண் எல்லாப் பூதங்களையும் ஆத் 
மாவாகவே யிருக்கின்றன ( என ) அகாமியாய் அறிபவனுக்கு ஆண்டு 
மோகம் ஏது சோகம் எது ஏகத்தன்மையினை உணர்வோனுக்கு ” 


என . 


கின்றது . 


எது ஆத்ம ஏகத்வ விஞ்ஞாநம் , அதை எக்கர்மத்தினோடா 

வேறு எந்த ஞாநத்தினோடாவது அமூடன் சமுச்சயம் செய்ய 
இச்சியான் . ஈண்டோ சமுச்சய இச்சையால் அவித்வான் முதலி 
யோரது நிந்தை செய்யப்படுகின்றது . 

ஆண்டு எதற்கு எதனோடு நியாயத்தானும் அல்லது சாஸ்த்ரத் 
தானும் சமுச்சயம் சம்பவிக்கின்றதோ அது ஈண்டுக் கூறப்படு 

எது தைவ வித்தம் தேவதா விஷய ஞாநம் கர்மி சம்பந் 
தத் தன்மையால் உபந்யாசிக்கப்பட்டதோ ( அஃதாம் ) . பரமாத்ம 
ஞாநம் அன்றாம் வித்தையினால் தேவ லோகம் " என வேறாகப் 
பலன் கேட்கப்படுதலின் . 

அந்த ஞாந் கர்மங்களுக்கு ஈண்டு ஒன்றொன்றின் அநுஷ்டாக 
நிந்தை சமுச்சய இச்சையால் ( செய்யப்படுகின்றது ). 
யினால் அதனை ஏறிவிடுகின் றனர் ” , வித்தையினால் தேவ லோ 
கம் " , " ஆண்டு தக்ஷிணர் செல்வ தில்லை " , கர்மத்தினால் பிதிர் 


வித்தை 


19 


காரணமான 


லோகம் ” என்பன வாதி வேறு பலன் கேட்கப்படுதலின் நிந்தை 
யின் பரமே யன்றாம் . சாஸ்த்ரத்தால் விதிக்கப்பட்டது ஒன்றும் 
செய்யத்தகாமை ஆவது இல்லை . 

ஆண்டு அந்தம் தம : - அதர்சந ரூபம் இருட்டை அடைகின்றனர் . 
கே - யார் , ஏ - எவர் , அவித்தியாம் - வித்தைக்கு அந்நியமான அவித் 
தையை அஃதாவது கர்மம் என்பது பொருளாம் ; கர்மத்திற்கு 
வித்தையின் விரோதித்தன்மை உளவாகலின் . தாம் - அந்த , அவித் 
யாம் - அக்நிஹோத்ராதி லக்ஷணத்தினையே , கேவலம் உபாசிக்கின் 
றவர் , அதன் பரமாக இருந்து அநுஷ்டிக்கின்றவர் என்பது கருத் 
தாம் . 

தத : - அதனினின்றும் , குருட்டு ரூப தமத்தினின்றும் , பூய 
இவ - மிகுதியாகவே , தே தம : பிரவிசந்தி - அவர்கள் இருட்டை 
அடைகின் றனர் . ( எவர் ) கர்மத்தினைவிட்டு , யே உ - எவர் , வித்யா 
யாம் ஏவ - தேவதா ஞாநத்தின்கண்ணே , ரதா : - ரமிக்கின்றனர் . 
( அவர் என உணர்க ). ஆண்டு வித்தை கர்மங்களினது சமுச்சய 

அவாந்தர பல பேதம் கூறப்பட்டது . இங்ஙனம் 
கொள்ளாக்கால் சந்நிதியில் உள்ள பல முடையதற்கும் பலம் இன் 
றியதற்கும் அங்காங்கித் தன்மையே ஆம் என்பது பொருள் . ( 9 ) 

अन्यदेवाहुर्विद्ययाऽन्यदाहुरविद्यया । 
• इति शुश्रुम धीराणां ये नस्तद्विचचक्षिरे ॥१० ॥ 

ப -ள்-- aga - வித்தையினால் , - வேறாகவே 
SIT : - ( பலம் ) கூறுகின்றனர் , fig - அவித்தையி ( கர் 
மத்தி ) னால் , அரா - வேறாகவே , எ T : - ( பலம் ) கூறுகின் 
றனர் , ரி - இவ்வாறு , v ர் - புத்திமான்களது ( வசநம் ) , 
ஏ g - கேட்டிருக்கிறோம் , -- எந்த ( ஆசார்யர் ) , 7 : - நமக்கு , 
T - அந்த ( கர்ம ஞாநங்களை) , - வியாக்யாநம் 
செய்தனரோ ( அவர்களது ஆகமம் பாம்பரையாக வந்ததாம் ). 

சா - ம் . அந்யத் - பிருதக்காகவே வித்தையினால் செய்யப்படுகின் 
றது பலம் என்று , ஆஹு : - கூறுகின்றனர் , " வித்தையினால் தேவ 
லோகம் வித்தையினால் அதனை ஏறு கின்றனர் " என்னும் சு 
யினால் . அந்யத் ஆஹு : அவித்யயா - கர்மத்தினால் வேறாகவே 


20 


செய்யப்படுகின்றது , " கர்மத்தினால் பிதிர் லோகம் " என்னும் சுரு 
தியினால் . இதி - இவ்வாறு , சுசுரும - கேட்கப்பட்ட நாம் , தீராணாமம் 
புத்திமானது வசநம் , யே - ஆசாரியர் , ந : - நமக்கு , தத் - கர்மமும் 
ஞாநமும் , விசசுரே - வியாக்யாநம் செய்தார்களோ அவர்களது 
இவ்வாகமம் பரம்பரையாக வந்தது என்பது பொருளாம் . ( 10 ) 

विद्यां चाविद्यां च यस्तद्वेदोभय ५ सह । 
अविद्यया मृत्युं तीा विद्यया ऽमृतमश्नुते ॥११ ॥ 

ப - ள்- frai 7 - தேவதா ஞாதத்தினையும் , 57faai 7 - 
கர்மத்தினையும் , பு : - எவன் , 17 - இந்த , TN - இரண்டி 
னையும் , TT - ஒன்றாக ( ஒரு புருஷனால் அநுஷ்டிக்கத்தக் 
கது என்று ) , 37 - அறிகின் றனனோ ( அவன் ) , அ fagar - 
அக்நிஹோத்திராதி கர்மத்தினால் , சன் - ஸ்வாபாவிக கர்ம 
ஞாநங்களை , filei - தாண்டி , fi € IT - தேவதாத்ம ஞாநத் 
தினால் , சர் - தேவதாத்மபாவத்தினை , IEEE - அடைகின் 
றான் . 

சா - ம் . எதனால் இங்கனமோ அதனால் , வித்யாம் ச அவித்யாம் 
ச - தேவதா ஞாநமும் கர்மமும் என்பது பொருள் . 

ய : தத் - இவ , 
உபயம் - இரண்டும் , சஹ - கூடவே ஒரு புருஷனால் அநுஷ்டிக்கத் 
தக்கது ( என்று ) , வேத - அறிந்த , அவனுக்கே . கிரமமாக ஏக 
புருஷார்த்த சம்பந்தமாம் என்று கூறப்படுகின்றது , அவித்யயா 
அக்நிஹோத்ராதி கர்மத்தினால் , மிருத்யும் - ஸ்வாபாவிக கர்மமும் 
ஞாநமும் , மிருத்யு சப்த வாச்சியமான இரண்டையும் , தீர்த்வா - 
தாண்டி , வித்யயா - தேவதா ஞாநத்தினால் , அமிருதம் - தேவதாத்ம 
பாவத்தினை , அல்நுதே அடைகின்றான் , 

தேவதாத்ம 
அடைவோ அதனையே அமிருதம் ( என்று ) கூறுகின்றனர் . ( 11 ) 

இப்பொழுது வியாகிருத அவ்யாகிருத உபாசனைகளின் 
சமுச்சய இச்சையால் ஒவ்வொன்றன் நிந்தை கூறப்படு 


கின்றது . 


अन्धं तमः प्रविशन्ति येऽसंभूतिमुपासते । 
ततो भूय इव ते तमो य उ संभूत्या * रताः ॥१२ ॥ 


21 


ப - ள் - 1.- எவர்கள் , என்புரி - பிரகிருதியை , INTET - 
உபாசிக்கின்றனரோ , ன் - ( அவர்கள் ) குருட்டு , TH : - 
இருளை , ரி - அடைகின்றார்கள் , ( 3 - எவர்கள் , 

ர் - ( இரண்யகர்ப்பன் என்னும் பெயரையுடைய ) கார்யப் 
பிரஹ்மத்தில் , எ : - இச்சை யுள்ளவர்களோ , 1 - அவர்கள் , 
T : - அதனினும் , T : 57 - மிகுதியான , : - இருட்டை , 
சரி - அடைகின்றார்கள் . 

சா - ம் . அந்தம் தம் : பிரவிசந்தி , யே - எவர்கள் , அசம்பூதிம் - 
சம்பவநம் , சம்பூதி : அது எக்காரியத்திற்கோ அது சம்பூதி : அத 
னின் வேறு அசம்பூதி : பிரகிருதி : காரணம் அவித்யா அவ்யாகிரு 
தம் எனப்பெய ரியது , தாம் - அதனை , அசம்பூதியை அவ்யாகிருதம் 
எனப்பெயருடையதை பிரகிருதியை காரணத்தை அவித்யையை 
காமகர்ம பீஜ பூதத்தை அதர்சந ஸ்வரூபத்தினை உபாசிக்கின்றார் 
களோ , தே - அவர்கள் , அதன் அநுரூபமாகவே , அந்தம் தம : 
அதர்சந ரூபத்தை , பிரவிசந்தி- அடைகின்றார்கள் , தத : - அதனினும் , 
பூய : - அதிகமான , தம் : பிரவிசந்தி - இருட்டை அடைகின்றார்கள் , 
ய உ சம்பூத்யாம் - ( எவர்கள் ) இரண்யகர்ப்பன் என்னும் பெயரினை 
யுடைய கார்யப் பிரஹ்மத்தில் , ரதா : - ரமிக்கின்றார்களோ. ( 12 ) 

இப்பொழுது இரண் போசனைகளின் சமுச்சய காரண 
மான அவயவ பல பேதத்தினைக் கூறுகின்றார் . 

अन्यदेवाऽऽहुः संभवादन्यदाहुरसंभवात् । 
इति शुश्रुभ धीराणां ये नस्तदिचचक्षिरे ॥१३ ॥ 

ப - ள்-- TET- காரியப் பிரஹ்ம உபாசனையினின்றும் , 
STFLE TT - (பலன் ) வேறாகவே , STIT : - கூறுகின்றனர் , 
SETTI - அவ்யாகிருத உபாசனையினின்றும் , अन्यत् 
( பலன் ) , வேறாகவே , எள : - கூறுகின்றனர் . ரி - என்று , 
7 : - எங்கட்கு , - எவர்கள் , ஈ - அந்த அவ்யாகிருத வியா 
கிருத உபாசனைகளின் பலன்களை , frater - புகன்றார் 


22 


களோ , பலர் - ( அந்த ) தீரர்களுடைய , ஆ - ( வசநம் ) 
கேட்டிருக்கின்றோம் . 
சா - ம் . அந்யத் ஏவ - வேறாகவே , ஆஹு : - 

பலம் கூறுகின் 
றார்கள் , சம்பவாத் - சம்பூதியான கார்யப் பிரஹ்ம உபாசனையால் 
அணிமாதி ஐஸ்வரிய லக்ஷணம் கூறப்பட்டது என்பது பொருள் . 

அப்படியே , அந்யத் ஆஹுரசம்பவாத் - அசம்பூதியான அவ் 
யாகிருதத்தான் அவ்யாகிருத உபாசனையால் எது கூறப்பட்டது 
அந்தம் தம : பிரவிசந்தி என்றும் பிரகிருதிலயம் என்றும் பௌராணி 
கர்களால் கூறப்படுகின்றது என்று கேட்கின்றோம் . தீரர்களது 
வசநம் எவர் நமக்குக் கூறினர் வியாகிருத அவ்யாகிருத உபாசனை 
யின் பலம் கூறினர் என்பது பொருள் . 

( 13 ) 
எதனால் இவ்வாறோ அதனால் சம்பூதி அசம்பூதி உபா 
சனைகளின் சமுச்சயம் ஏக புருஷார்த்தமாகலானும் பொருத்த 
முடையதே எனக் கூறப்படுகின்றது . 

संभूतिं च विनाशं च यस्तद्वेदोभयं सह । 
विनाशेन मृत्यु तीवा संभूत्याऽमृतमश्नुते ॥१४ ॥ 

ப - ள் - T - அசம்பூதியையும் , சான் - அவி 
நாசத்தினையும் , T : - எவன் , அந்த , ஈர் - இரண்டினை 
யும் , TT - கூடவே , - ( அ.இஷ்டிக்கத்தக்கது ) என்று அறி 
கின்றானோ, சங்க - ( அவன் அவிநாச ரூப ) ஹிரண்ய கர்ப்ப 
உபாசனையினால் , சன் - ஐஸ்வரிய மற்ற அதர்ம காமாதி 
தோஷக் கூட்டமான மிருத்யுவை , rifai - தாண்டி , ல 
அசம்பூதியாகிய அவ்யாகிருத உபாசனையினால் , சார் - பிர 
கிருதி லயத்தை , SIS - அடைகிறான் . 

சா - ம் . விநாசேந - விநாச தர்மம் எந்தக் காரியத்திற்கோ 
அதற்குப் பெயராம் . அந்தத் தர்மியோடு அபேதமாக விநாசம் 

கூறப்படுகின்றது . தோ - அதனால் , அந்த உபாசனை 
யினால் அநைய்வரியமும் " அதர்ம காமாதி தோஷக் கூட்டமு 

மிருத்யுவை, தீர்த்வா - ஹிரண்யகர்ப்ப உபாசனையினால் 


என்று 


மான 


23 


க்கு , 


அணிமாதி அடைவு பலமாம் . அந்த ( உபாசனையி ) னால் அதைவரி 
யாதி மிருத்தியுவைத் தாண்டி , அசம்பூத்யா - அவ்யாகிருத உபா 
சனையினால் , அமிருதம் - பிரகிருதி லய லக்ஷணத்தினை , அல்நுதே 
அடைகிறான் , " சம்பூதிம் ச விநாசம் ச " என்னும் இடத்தில் அகர 
எழுத்து லோபத்தினால் கூறப்பட்டது ; பிரகிருதி லய பல சுருதி 
அநுரோதத்தால் என உணர்க . 

( 14 ) 
हिरण्मयेन पात्रेण सत्यस्यापिहितं मुखम् । 
तत्वं पूषन्नपाणु सत्यधर्माय दृष्टये ॥१५ ॥ 

ப - ள்--- 
தங்கமயம் போன்றதான , -பாத் 
திரத்தினால் , TET - ( ஆதித்ய மண்டலத்திலுள்ள ) பிரஹ் 
மத்தினது , UGH - துவாரம் , அன் - மறைக்கப்பட்டிருக் 
கின்றது , 17 - சூரியனே !, * - * , Treatfr - சத்திய 
தர்ம முடையதனை உபாசிக்கும் சத்ய தர்ம முடைய எனக் 
-சத்திய ஸ்வரூபத்தினை அறியும் பொருட்டு, 7 - அந்த 
மறைப்பை , UTs - நீக்கி விடு . 

சா - ம் . மாநுஷ தைவ வித்த சாத்தியமான பலம் சாத்திர லக்ஷ 
ணீம் பிரகிருதி லய பரியந்தமேயாம் . இவ்வளவே சம்சார கதியாம் . 
அதன் பின் முற் புகன்ற ( ஆத்மைவாபூக் விஜாந்த : " ( 7 வது 
மந்திரம் ) என்னும் சர்வாத்ம பாவமே சர்வ எஷணா சந்யாச ஞாந 
நிஷ்டா பலம் (உண்டாகின்றது ). இவ்வாறு இரு பிரகாரமாக பிர 
விருத்தி நிவிருத்தி லக்ஷணமான வேதார்த்தம் ஈண்டு - விளக்கப் 
பட்டது . 

ஆண்டு பிரவிருத்தி லக்ஷண விதி நிஷேத ரூப வேதார்த்தத்தின் 
முழுமையின் விளக்கத்தில் பிரவர்கியாந்தமான ( கர்மத்தினைக் கூறும் ) 
பிராமண ( பாக ) ம் உபயோகமாம் , நிவிர்த்தி லக்ஷணத்தினை உடைய 
வேதார்த்தத்தின் விளக்கத்தில் அதினினும் மேல் உள்ள பிரஹ 
தாரண்யகம் உபயோகமாம் . அவற்றுள் நிஷேகம் (சாந்தி கலியாணம் ) 
முதல் ஸ்மலாத வரையில் உள்ள கர்மங்களைச் செய்து கொண்டு அப் 
ரப் பிரஹ்ம விஷய வித்தையோடு கூட எவன் ஜீவிக்க இச்சிக்கின்றா 
னோ, அது “ வித்யாம் ச அவித்யாம் ச யஸ்தத் வேதோபயம்சஹ , அவி 


24 


த்யயா மிருத்யும் தீர்த்வா வித்யயாமிருதமஸ்துதே ” என்று 
( 12 - வது மந்திரத்தில் ) கூறப்பட்டிருக்கின்றது . 

அதன்கண் எந்த மார்க்கத்தால் அமிருதத் தன்மையினை 
அடைகின்றான் எனின் கூறப்படுகின்றது . தத் யத் தத் சத்யம 
சௌ ஸ ஆதித்யோ ” எவன் இந்தச் சூரிய மண்டலத்தில் இருக்கிற 
புருஷனோ, எவன் இந்த வலது கண்ணில் உள்ள புருஷனோ, இவ் 
விரண்டும் சத்யம் பிரஹமம் ( என்று) உபாசிப்பவனாய் எவன் புகன்ற 
கர்மங்களைச் செய்கின்றனனோ, அவன் மரண காலம் வரும் போது 
தனது அடைவின் வாயிலாய் சத்யாத்மாவை யாசிக்கிறான் . 

ஹிரண்மயோ பாத்ரேண - ஹிரண்மயம் போல , ஹிரண் மயம் 
ஜோதிர் மயம் எனப் பொருளாம் . தேந பாத்ரேண - அபிதாக 
( மறைப்பு ) ரூபத்தால் , சத்யஸ்ய ஏவ - ஆதித்ய மண்டலத்தில் உள்ள 
பிரஹ்மத்தினது , அபிஹிதம் - மறைப்புச் செய்யப்பட்டிருக்கின் 
றது , முகம் - துவாரம் , ஹே , பூஷக் ! - சூரியனே ! த்வம் - நீ , 
தத் - அந்த மறைப்பை , அபாவ்ருணு - விலக்குதி , சத்ய தர்மாய .- 
உனது சத்தியத்தினை உபாசித்தலால் சத்யம் தர்மம் எந்த எனக்கு , 
அந்த நான் சத்திய தர்மர்களாய , தஸ்மை - என் பொருட்டு , அல்லது 
எதார்த்த ரூப தர்மத்தை அநுஷ்டிப்போர் , த்ருஷ்டயே - உனது 
சத்யாத்மாவின் உபலப்தியின் பொருட்டு. 

( 15 ) 
पूषन्नेकर्षे यम सूर्य प्राजापत्य व्यूह रश्मीन्समूह । 
तेजो यत्ते रूपं कल्याणतम तत्ते पश्यामि योऽसावसौ पुरुषः 

Risfa || RIL 

ப - ள் --- ஹே . சூரியனே !, * - ஹே முக்கிய 
மாய்ச் செல்வோனே !, 

TH - ஹே எல்லாவற்றையும் 
நடத்துவோனே !, - ஹே ரஸ்மிகளையும் பிராணன் 
களையும் ரஸங்களையும் கவர்வோனே !, TSTTT - ஹே பிர 
ஜாபதி மைந்தனே !, * - (உனது ) கிரணங்களை , 513 - 
விலக்குக , 17 : - (உனது ) தாப முடைய ஜோ தியை, THE - 
ஒடுக்குக . 7 - உன்னுடைய , 17 - எம் , கன UTHE - மிகவும் 
அழகுடைய , - ஸ்வரூபமாகிய , TT - அதனை , - - உன் 


25 


னுடைய ( பிரசாதத்தினால் ) , - பார்க்கின்றேன் , : 
எவன் , - ஆதித்ய மண்டலத்தில் உள்ள , UT: - புரு 
ஷனோ , : - அவனே , கர் - இந்த, அன் - நானாக , சரி - 
இருக்கிறேன் . 

சா - ம் . ஹே பூஷந் , ஜகத்தைக் காப்பாற்றுதலின் பூஷா 
சூரியன் , அங்ஙனமே , ஏக ஏவ - ஒருவனே , ரிஷயதி- செல்கின்றான் 
ஆகலின் ஏகர்ஷி : - ஹே ஏகர்ஷே !, அங்ஙனமே , எல்லாவற்றை 
யும் நன்கு விதித்தலின் , யம : - ஹே யம ! அங்ஙனமே , ரம்மிகளை 
யும் பிராணன்களையும் ரஸங்களையும் ஸ்வீகரித்தலின் சூரியன் , ஹே 
சூரியனே !, பிராஜாபத்ய : - பிரஜாபதியினின்றும் பிறந்தவன் , ஹே 
பிரஜாபதியே !, ரமீந் : - தனது கிரணங்களை , 

தனது கிரணங்களை , வ்யூஹ - விலக்குக , 
சமூஹ - ஒன்று செய்க , உபசம்மரிக்குக , தே - உனது , தேஜ : - 
தாபம் செய்யும் ஜோதி , யத்தே - ( எது) உனது , ரூபம் - (ஸ்வரூபம் ), 
கல்யாண தமம் மிகுந்த சோபையுடையது , தத் தே - ( அது ) உனது 
ஆத்மாவின் பிரசாதத்தினால் , பர்யாமி - பார்க்கிறேன் . மற்றும் , 
நான் உன்னை வேலைக்காரன் போன்று யாசிக்க வில்லை . ய : - எவன் , 
அசௌ - ஆதித்ய மண்டலத்தி லிருப்பவனோ, வியாஹ்ருத்யவ 
யவனோ, புருஷ : புருஷாகாரத்தால் , அல்லது , இந்தப் பிராண புத்தி 
ரூபத்தினால் சமஸ்த ஜகத்தும் பூரிக்கப்பட்டிருத்தலின் புருஷன் , 
அல்லது புரிய (சரீரத்தி ) ல் இருப்பதனால் புருஷன் , அந்த நான் 
ஆகிறேன் . 

( 16 ) 
वायुरनिलममृथेदं भस्मान्त शरीरम् । 
ॐ क्रतो स्मर कृत स्मर क्रतो स्मर कृत स्मर ॥१७ ॥ 

பாள் - 37 - இப்பொழுது , எ Y : - ( மரணமாகும் என 
து ) பிராணன் , அரி - சர்வாத்மபாவமான வெளி வாயு ரூப , 
சர் - சூத்திராத்மாவை ( அடைக ), - இந்த , என் 
சரீரம் , THE - சாம்பலை முடிவாக உடைத லாகுக , 

Si - 
ஓம் , கா : - ஹே சங்கற்ப ரூப அக்நியே , THT - ( நினைக்கத் 
தக்கவற்றை) நினைக்குக , கர் - செய்தவற்றை , H - நினைத் 
துக் கொள்க , " : " இந்நான்கு பதங்களும் 
மீண்டும் கூறியது ஆதரம் உடையதனைக் காட்டுகின்றது . 

304 | 


26 


சா - ம் . அத - இப்பொழுது 

இப்பொழுது மரணமாகும் எனது , வாயு : 
பிராணன் , அத்யாத்மபரிச்சேதத்தினை விட்டு அதிதைவதா ரூப 
சர்வாத்மபால , அநிலம் அமிருதம் - சூத்திராத்மாவினை அடைகின் 
றது . என சொல் லெச்சம் கொள்க . - ஞாந் கர்மங்களால் சமஸ்காரம் 
செய்யப்பட்ட இந்த லிங்க (சரீர ) ம் உத்கிராந்தி அடைக என 
உணர்க ; மார்க்க யாசநா சாமர்த்தியத்தால் .. அத - பின் , இதம் 
சரீரம் - அக்நியால் ஆகுதி செய்யப்பட்டு , பஸ்மாந்தம் - சாம்பலை 
முடிவடைதல் ஆகுக , ஓம் என உபாசனையின்படி ஓம் பிரதீக ரூப 
மாகலின் சத்ய ரூப அக்கி எனப் பெய ரியன்றதனை பிரஹ்மத்தி 
னோடு அபேதமாகக் கூறப்பட்டது . ஹே க்ரதோ - சங்கற்ப ரூப , 
ஸ்மர - எனக்கு எது நினைக்கத்தக்கதோ அதனது இக்காலம் தயா 
ராக இருக்கிறது அதனால் நினைக்குதி . இது காலபரியந்தம் செய்த 
வற்றை , ஹே அக்நியே , ஸ்மர - என்னால் எது பால்யம் முதல் 
அநுஷ்டிக்கப்பட்ட கர்மம் அதனை நினைக்குதி , " கிருதோ ஸ்மர 
கிருதம் ஸ்மர ” என மீண்டும் உள்ள வாக்கியம் ஆதரப் பொரு 
ளுடையதாம் . 

( 17 ) 
மீண்டும் வேறு மந்திரத்தினால் மார்க்கம் யாசிக்கப்படு 


கின்றது . 


अग्ने नय सुपथा राये अस्मान्विश्वानि देव वयुनानि विद्वान् । 
युयोध्यस्मज्जुहुराणमेनो पूयिष्ठां ते नमउक्तिं विधेम ॥१८ ॥ 

इत्युपनिपद् ॥ 
इति वाजसनेयसंहितोपनिषत्संपूर्णा ॥ 

37: f | 

எரி எரி : : || 
ப - ள் -- ஹே அக்நியே, எ THTT - எங்களை , - 
கர்ம பல போகத்தின் பொருட்டு , TV - உத்திர மார்க்கத்தி 
னால் , 7 - கொண்டுபோம் , 7 - ஹே தேவனே !, fararf . 
சமஸ்தமான , ஏசர் - கர்மங்களை , அல்லது பிரஞ்ஞைகளை 
f37- அறிந்த நீர் , STEET - எம்மனின்றும் , தான் - வஞ்சனை 


- 


27 


ரூப குடிலமான , : - பாபத்தினை , geifs - விநாசம் செய்க, 
1 - உனக்கு சரிரர் - மிகுந்த ( கைங்கர்யம் செய்ய இப் 
போது நாங்கள் ) சமர்த்துடையவர்கள் அன்றாம் , --உனக்கு , 
T : - நமஸ்கார , பன் - வசரத்தினை , fair - ( நமஸ்காரத்தி 
னால் கைங்கர்யம் ) செய்வாம் . 

சா - ம் . ஹே !, அக்நே - அக்கியே , நய - அடைவி , சுபதா - நல் 
வழியால் , சுப்தா என்னும் விசேஷணம் தக்ஷிணமார்க்க நிவர்த்தியின் 
பொருட்டாம் . போக்கு வருத்து லக்ஷண முடைய தக்ஷிண மார்க்கத்தி 
னின்றும் விராக முடையோன் நான் அதனால் உன்னை யாசிக்கின் 
றேன் மீண்டும் மீண்டும் போக்கு வரத் தின்றிய நன் மார்க்கத்தினை 
அடைவி . ராயே - தநத்தின் பொருட்டு ; கர்ம பல போகத்தின் 
பொருட்டு என்பது பொருளாம் .. அஸ்மாங் - புகன்ற தர்ம பல 
விசிஷ்டத்தினை , வில்வாரி - எல்லாவற்றையும் , ஹே தேவ ! , வயு 
நாரி - கர்மங்களை ; அல்லது பிரஞ்ஞாநங்களை , வித்வாந் - அறிந்து , 
மற்றும் , யுயோதி - வியோஜிக்க ; விநாசம் செய்க , அஸ்மத் - நமது , 
ஜுஹுராணம் - குடிலம் ; வஞ்சந ரூபம் , ஏந : - பாபம் , அதனால் 
நாங்கள் விசுத்தர்களாய் இஷ்டத்தினை அடைவோம் என்பது அபிப் 
பிராயம் . மற்றும் , நாங்கள் இப்பொழுது உனக்கு , பூயிஷ்டாம் - 
மிகுதியாக , சேவை செய்யச் சக்தர்கள் அல்ல . தே - உன்பொரு 
ட்டு , நம உக்திம் - நம்ஸ்கார வசநத்தினை , விதேம - நமஸ்காரத் 
தினால் சேவை செய்வாம் என்பது பொருளாம் . ( அவித்யயா 
மிருத்யும் தீர்த்வா வித்யயாமிருதமர் நுதே ; விநாசேந மிருத்யும் 
தீர்த்வா சம்பூத்யாமிருத மநுதே " என்பதைக் கேட்டுச் சிலர் 
சம்சயத்தினை அடைகின்றனர் . அதனால் அதன் நிராகரணத் 
தின் பொருட்டுச் சங்கேக்ஷபமாக விசாரம் செய்வாம் . 

ஆண்டு எந்நிமித்தமான சம்சயம் எனின் கூறப்படுகின்றது . 
வித்யா சப்தத்தினால் முக்கியமான பரமாத்ம வித்தையே என் கிர 
கிக்கப்பட வில்லை. அமிருதத்வமும் ( என் கிரகிக்கப்பட வில்லை ) , 
அற்றேல் , கூறிய பரமாத்ம வித்தைக்கும் கர்மத்திற்கும் விரோதம் 
இருத்தலின் சமுச்சயம் பொருந்தாது . சத்யம் , விரோதமோ அறி 
யப்பட வில்லை . விரோத அவிரோதங்கள் சாஸ்திரப் பிரமாணம் 
உடையதாகலின் . எங்கனம் அவித்யா அநுஷ்டாதமும் வித்யா 
உபாசநமும் சாஸ்திரப் பிரமாணம் உடையதோ அங்கனமே அதன் 
விரோத அவிரோதங்களும் ஆம் . எங்ஙனம் " எல்லாப் பூதங்களை 


28 


யும் கொல்லற்க ” எனச் சாஸ்திரத்தினால் அறியப்பட்டது மீண்டும் 
சாஸ்திரத்தினாலேயே " அத்வரே பசும் ஹிம்ஸ்யாத் " எனப் 
பாதிக்கப்படுகின்றது . இவ்வாறு வித்தைக்கும் அவித்தைக்கும் 
ஆகும் . வித்தை கர்மங்கட்குச் சமுச்சயம் இன்று ; " தூரம் ஏதே 
விபரீதே விஷூசி " அவித்யாயா ச வித்யர் என்னும் சுருதியால் . 
வித்யாம் ச அவித்யாம் ச " என்னும் வசநத்தினால் அவிரோதம் 
என்று கூறற்க ; ஏது ஸ்வரூப பல விரோதம் இருத்தலின் . 
வித்தை அவித்தை விரோத அவிரோதங்களின் விகற்பம் பொருந் 
தாமையின் சமுச்சயம் விதித்தலின் அவிரோதமே என்று கூறற்க ; 
கூடவே சம்பவித்தல் பொருந்தாமையின் . வித்தை அவித்தைகள் 
கிரமமாக ஒரு ஆசிரயத்தில் உண்டாம் என்னற்க ; வித்தை உத்பத்தி 
யாங்கால் அவித்தை அஸ்தமாயினமையின் அதன் ஆசிரயத்தில் 
அவித்தை பொருந்தாமையின் . அக்நி உஷ்ணப் பிரகாசம் என்னும் 
விஞ்ஞாநம் உத்பத்தியாகுமிடத்து எதன் ஆசிரயத்தில் அதன் உத்பந் 
நமோ அந்த ஆசிரயத்திலேயே அக்நி சீதம் அப்பிரகாசம் என 
அவித்தையின் உத்பத்தி உண்டாகாது ; சமுச்சயமும் அல்லது அஞ் 
ஞாநமும் உண்டாகாது . “ யஸ்மிந் சர்வாணி பூதாந்யாத்மைவாபூத் 
விஜாந்த : , தத்ர கோ மோஹ : க : சோக ஏகத்வம நுபல்யத : 
சோக மோஹாதி அசம்பவ சுருதி உள வாகலின் . அவித்தை 
பொருந்தாமையின் அதனை உபாதாநமாகக் கொண்ட கர்மத்திற் 
கும் பொருத்தம் இன்மை கூறியிருக்கிறோம் . " அமிருதமயநுதே " 
என்பது ஆபேக்ஷிகம் அமிருதம் ஆம் . வித்யா சப்தத்தினால் மர 
மாத்ம வித்தை கிரகிக்கப்படில் ஹிரண்மயோ என்பதாதியால் 
துவார மார்க்காதி யர்சநம் பொருத்தம் இன்மையாம் . அதனால் 
உபாசனையோடு சமுச்சயமாம் ; பரமாத்ம விஞ்ஞாநத்தினோடு அன் 
றாம் . என்று எங்ஙனம் நம்மால் வியாக்கியாநம் செய்யப்பட்டதோ 
( அதுவே ) மந்திரங்கட்குப் பொருளாம் என உணர்க . ( 18 ) 


13 


எனச் 


இங்ஙனம் ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்ய பரமஹம்ஸ 

பரிவிராஜகாசார்ய ஸ்ரீ சங்கர பகவான் செய்த 
வாஜசநேய சம்ஹிதோபநிஷத் பாஷ்யம் சம்பூரணம் . 


ஓம் தத் ஸத் . 


